( C ) 


தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TN / CCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 3 .20 காசு . 


பப் 
" பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


உமயே வெல் 


வல்லும் 


எண் 44] | 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 23 , 2011 
கார்த்திகை 7 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 

செப்டம்பர் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 29/ 2011 . 
விற்பனை வரி தொடர்பான வரி , தண்டத் தொகை அல்லது வட்டித் தொகை 
நிலுவைகளைத் தீர்வு செய்வதற்கு வகை செய்வதற்காகவும் அது தொடர்பான 
மற்றும் இடை விளைவான பொருட்பாடுகளுக்கு வகை செய்வதற்குமானதொரு 
சட்டம் . 


தமிழ்நாடு சட்டம் 

1/ 1959 . 
தமிழ்நாடு சட்டம் 

24/ 1971 . 
தமிழ்நாடு சட்டம் 

14/1970. 
மையச் சட்டம் 
74 /1956 . 


நீக்கம் செய்யப்பட்ட 1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரிச் சட்டம் , 
நீக்கம் செய்யப்பட்ட 1971- ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி (மேல்வரிச் ) சட்டம் , நீக்கம் 
செய்யப்பட்ட 1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரிச் சட்டம் , 
1956 - ஆம் ஆண்டு மைய விற்பனை வரிச் சட்டம் ஆகியவற்றின்படியான வரி , 
தண்டத் தொகை அல்லது நேர்விற்கேற்ப வட்டித் தொகை நிலுவைகளைத் தீர்வு செய்வதற்கு 
வகை செய்வது உகந்ததாக இருப்பதால் , 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்த சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி ( நிலுவைகளைத் தீர்வு குறுந்தலைப்பு 
செய்தல் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 

மற்றும் 
(2 ) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

தொடக்கம் . 
( 3 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . (1) இந்தச் சட்டத்தில் , தறுவாய் வேறுபொருள் குறித்தாலன்றி , 

பொருள் 

வரையறைகள் . 
( a ) “ விண்ணப்பதாரர் " என்றால் , தொடர்புடைய சட்டத்தில் பொருள்வரையறை 
செய்யப்பட்டவாறான வணிகர் ஒருவர் எனப் பொருள்படும் . 


DTP - IV - 2 ( T )( 44 ) 


[ 1 ] 


(b ) “வரி, தண்டத் தொகை அல்லது வட்டித் தொகை நிலுவைகள் என்றால் , 
தொடர்புடைய சட்டத்தின்படி 2011 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 1 - ஆம் நாளுக்கு 
முன்னதாக 2006 - 2007 என்பதான வரி கணிப்பு ஆண்டு வரையில் , வரி கணிப்பு 
செய்யப்பட்டிருக்கிற மற்றும் இந்தச் சட்டத்தின்படி விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்ட 
தேதியன்று வசூலிக்கப்படுவதற்கு நிலுவையிலுள்ள , 


( i ) தொடர்புடைய சட்டத்தின்படி வரிக் கணிப்பின் பேரில் விண்ணப்பதாரர் 
ஒருவரால் செலுத்தத்தக்க கூடுதல் விற்பனை வரி , மேல் வரி , கூடுதல் மேல் வரி , மைய 
விற்பனை வரி உள்ளடங்கலான வரி ; அல்லது 


( ii ) தொடர்புடைய சட்டத்தின்படி விண்ணப்பதாரர் ஒருவரால் 
செலுத்தப்படத்தக்க தண்டத் தொகை ; அல்லது நேர்விற்கேற்ப 


( iii) தொடர்புடைய சட்டத்தின்படி விண்ண ப்பதாரர் ஒருவரால் 
செலுத்தப்படத்தக்க வட்டித் தொகை எனப் பொருள்படும் . 


(c ) " பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பு " என்றால் , 
3 - ஆம் பிரிவின்படி நியமிக்கப்பட்ட ஓர் அதிகார அமைப்பு எனப் பொருள்படும் ; 

(d ) “ அரசு ” என்றால், மாநில அரசு எனப் பொருள்படும் ; 


( e ) “ தொடர்புடைய சட்டம் " என்றால் , 


( i) நீக்கம் செய்யப்பட்ட 1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரிச் தமிழ்நாடு சட்டம் 

1 /1959 . 


சட்டம் ; 


( ii ) நீக்கம் செய்யப்பட்ட 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி தமிழ்நாடு சட்டம் 
(மேல்வரிச் ) சட்டம்; 

24 / 1971 . 


(iii ) நீக்கம் செய்யப்பட்ட 1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை தமிழ்நாடு சட்டம் 


வரிச் சட்டம் ; 


14 / 1970 . 


( iv ) 1956 - ஆம் ஆண்டு மைய விற்பனை வரிச் சட்டம் என்று பொருள்படும் , 
மற்றும் அவற்றின்படி செய்யப்பட்ட விதிகளை அல்லது பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகளை 
உள்ளடக்கும் . 


மையச் சட்டம் 

74/ 1956 . 


(2 ) பொருளிலோ அல்லது தறுவாயிலோ முரணாக ஏதேனும் இருந்தாலன்றி , இந்தச் 
சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு , பொருள்வரையறை செய்யப்படாமல் , உள்ள சொற்றொடர்கள் 
அனைத்தும் , தொடர்புடைய சட்டத்தில் பொருள் வரையறை செய்யப்பட்டுள்ள அல்லது 
பயன்படுத்தப்பட்டுள்ள அதே பொருளையே கொண்டிருத்தல் வேண்டும் . 


பெயர் குறிப்பிட்டு 
நியமனம் 
செய்யப்பட்ட 
அதிகார 


3 . இந்தச் சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக , அரசானது , அறிவிக்கை தமிழ்நாடு சட்டம் 
வாயிலாக , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரிச் சட்டத்தின் 48 - ஆம் பிரிவில் 

32 /2006 . 
குறிப்பிடப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகார அமைப்புகளை பெயர் குறிப்பிட்டு 
நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பாக நியமிக்கலாம் ; மற்றும் அத்தகைய அதிகார 
அமைப்பு , அரசு , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கக் கூடிய பரப்பிடம் அல்லது 
பரப்பிடங்களின் மீது அதிகார வரம்பினைச் செலுத்துதல் வேண்டும் . 


அமைப்பு . 


தீர்வுக்கான 
தகுதியுடைமை . 


4 . இந்தச் சட்டத்தின் பிற வகைமுறைகளுக்கு உட்பட்டு , 2011- ஆம் ஆண்டு ஆகஸ்டு 
திங்கள் 1 - ஆம் நாளுக்கு முன்னதாக வரிக் கணிப்பு செய்யப்பட்டிருக்கிற , 2006 - 2007 
வரையிலான வரிக் கணிப்பு ஆண்டுகள் தொடர்பான வரி , தண்டத் தொகை அல்லது 
வட்டித் தொகை நிலுவைகளைத் தீர்வு செய்வதற்கான விண்ணப்பம் ஒன்று , அவற்றிற்கு 
எதிராக மேல்முறையீடு அல்லது சீராய்வு ஒன்று நீதிமன்றம் எதன் முன்பும் விண்ணப்பம் 
தாக்கல் செய்யப்படும் தேதியன்று நிலுவையில் இல்லாத நிலையில் , செய்யலாம் . 

5 . (1) இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள்ளாக 
அல்லது அரசானது , அறிவிக்கையின் வாயிலாக , அவ்வப்போது , குறித்துரைக்கக் கூடியவாறு 
பின்னர் வருகின்ற ஒரு தேதிக்குள்ளாக வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்திலும் , 


தீர்வு 
செய்வதற்கான 
விண்ணப்பம் . 


அத்தகைய முறையிலும் 7 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட வீதங்களில் செலுத்தத்தக்க 
தொகையைச் செலுத்தியதற்கான நிரூபணத்துடன் , 4 - ஆம் பிரிவின் நோக்கத்திற்கான 
விண்ணப்பம் ஒன்று , விண்ணப்பதாரர் ஒருவரால் , பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட 
அதிகார அமைப்பிடம் செய்துகொள்ளப்படுதல் வேண்டும் . 


( 2 ) ஒவ்வொரு வரிக் கணிப்பு ஆண்டுக்கும் , தனித்தனியாக ஒவ்வொரு விண்ணப்பம் 
செய்து கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(3 ) விண்ணப்பதாரர் , பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பின் 
முன்பு அத்தகைய விண்ணப்பத்தினைச் செய்த தேதியிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக , எந்த 
வரிக்கணிப்பு அதிகார அமைப்பு அல்லது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு அல்லது சீராய்வு 
அதிகார அமைப்பின் முன்பாக நடவடிக்கை அல்லது மேல் முறையீடு அல்லது நேர்விற்கேற்ப 
சீராய்வானது தொடர்புடைய சட்டத்தின்படி நிலுவையில் இருக்கிறதோ , அந்த வரிக்கணிப்பு 
அதிகார அமைப்பின் , மேல் முறையீட்டு அதிகார அமைப்பின் அல்லது சீராய்வு அதிகார 
அமைப்பின் முன்பு (1) ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் நகல் ஒன்றினை 
அனுப்புதல் வேண்டும் . 

6 . (1 ) பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , 5 - ஆம் விண்ணப்பதாரரால் 
பிரிவின்படி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் சரியானவையா செலுத்தத்தக்க 
என்பதைத் தொடர்புடைய அனைத்துப் பதிவுருக்கள் தொடர்பாகச் சரிபார்த்தல் வேண்டும் ; 

தொகையைத் 

தீர்மானித்தல் . 
மற்றும் 7 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட வீதங்களில் செலுத்தத்தக்க தொகையைத் 
தீர்மானித்தல் வேண்டும் . 

(2 ) பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , 
விண்ணப்பதாரரால் , (1) - ஆம் உட்பிரிவின்படி தீர்மானிக்கப்பட்ட தொகையில் நூற்றுக்குப் பத்து 
விழுக்காட்டிற்கு மிகாத அளவில் , விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட்ட தொகை குறைவாக 
இருந்தால் , வகுத்துரைக்கப்பட்ட படிவத்தில் விண்ணப்பதாரரால் செலுத்தத்தக்க மேலுமான 
தொகையைக் கோரலாம் . 


( 3) விண்ணப்பதாரர் , 7 - ஆம் பிரிவின்படி செலுத்தத்தக்க தொகையில் நூற்றுக்குத் 
தொண்ணூறு விழுக்காட்டினை விண்ணப்பத்துடன் செலுத்தாதிருந்தால் , பெயர் குறிப்பிட்டு 
நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது விண்ணப்பத்தினை உடனடியாக நிராகரித்தல் 
வேண்டும் . 


(4) . (1)- ஆம் உட்பிரிவின்படி தீர்மானிக்கப்பட்ட தொகையானது முழு ரூபாய்க்கு 
நெருக்கமாகக் கணக்கிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் இந்நோக்கத்திற்காக அத்தகைய 
தொகையானது ஒரு ரூபாயின் ஒரு பகுதியையும் கொண்டிருக்குமிடத்து ; மற்றும் அத்தகைய 
பகுதியானது ஐம்பது பைசாவுக்கோ அல்லது அதற்கு மேலாகவோ இருந்தால் , அடுத்த 
எண்ணிக்கையான ரூபாயாகக் கணக்கிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
பகுதியானது ஐம்பது பைசாவுக்குக் குறைவாக இருந்தால் , அது கணக்கில் 
எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை . 


7 . விண்ணப்பதாரரால் செலுத்தத்தக்க தொகையும் கைவிடப்படவேண்டிய தொகையும் செலுத்தப்படத் 
பின்வருமாறு தீர்மானிக்கப்படுதல் வேண்டும் : 

தக்கதெனத் 
தீர்மானிக்கப்படும் 
தொகைக்குப் 
பொருந்துகிற 
வீதம் . 


( a ) கணக்குகளைத் தாக்கல் செய்யாததன் காரணமாக , நன்தீர்ப்பின் பேரில் 
கணிக்கப்பட்ட வரி நிலுவைகளுடன் சேர்ந்த நேர் இணையான தண்டத்தொகை , வட்டி ஆகிய 
நிலுவைகள் தொடர்பானதாக அது இருக்குமிடத்து , விண்ணப்பம் செய்யப்படும் தேதியன்று 
வசூலிப்பதற்கு நிலுவையிலுள்ள வரி நிலுவைகளில் நூற்றுக்கு நாற்பது விழுக்காடு 
என்பதான பங்கினை , ஆண்டொன்றுக்கு நூற்றுக்கு ஏழரை விழுக்காடு என்ற அளவில் 
கணக்கிடப்பட்ட வட்டியுடன் சேர்த்து விண்ணப்பதாரர் செலுத்துதல் வேண்டும் ; மற்றும் 
அவ்வாறான வரியைச் செலுத்துவதன் பேரில் , மீதமுள்ள வரி , வட்டி ஆகியனவும் மற்றும் 
தண்டத்தொகை முழுவதும் கைவிடப்படுதல் வேண்டும் . 


( b ) அந்த ஆண்டுக்காகத் தாக்கல் செய்யப்பட்ட வரி விவர அறிக்கையின்படி 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிதொகையைவிட அதிகமாக அமைந்த , விளம்புகைப் படிவங்களைத் 
தாக்கல் செய்யாததன் காரணமாக சேர்ந்துள்ள வரி நிலுவைகள் எதுவும் உள்ளடங்கலான 
வரி நிலுவைகளுடன் சேர்ந்த நேர் இணையான தண்டத்தொகை , வட்டி ஆகிய நிலுவைகள் 
தொடர்பானதாக அது இருக்குமிடத்து , விண்ணப்பம் செய்யப்படும் தேதியன்று வசூலிப்பதற்கு 
நிலுவையிலுள்ள வரி நிலுவைகளில் நூற்றுக்கு நாற்பது விழுக்காடு என்பதான பங்கினை , 
ஆண்டொன்றுக்கு ஏழரை விழுக்காடு என்ற அளவில் கணக்கிடப்பட்ட வட்டியுடன் சேர்த்து 
விண்ணப்பதாரர் செலுத்துதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறான வரியைச் செலுத்துவதன் 
பேரில் , மீதமுள்ள வரி , வட்டித்தொகை ஆகியனவும் மற்றும் தண்டத்தொகை முழுவதும் 
கைவிடப்படுதல் வேண்டும் . 


( c ) அந்த ஆண்டுக்காகத் தாக்கல் செய்யப்பட்ட வரி விவர அறிக்கையின்படி 
செலுத்தவேண்டிய வரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரி நிலுவைகளுடன் சேர்ந்த நேர் 
இணையான தண்டத்தொகை , வட்டித்தொகை ஆகிய நிலுவைகள் தொடர்பானதாக அது 
இருக்குமிடத்து , வசூலிப்பதற்கு நிலுவையிலுள்ள வரி நிலுவைகள் முழுவதையும் 
ஆண்டொன்றுக்கு நூற்றுக்கு ஏழரை விழுக்காடு வட்டியுடன் சேர்த்து விண்ணப்பதாரர் 
செலுத்துதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறு செலுத்துவதன் பேரில் மீதமுள்ள வட்டியும் 
தண்டத்தொகை முழுவதும் கைவிடப்படுதல் வேண்டும் . 


(d ) தண்டத்தொகை அல்லது வட்டித்தொகை அல்லது அவை இரண்டின் நிலுவைகள் 
தொடர்பானதாக அது இருக்குமிடத்து மற்றும் விண்ணப்பம் செய்யப்பட்ட தேதியன்று 
வசூலிப்பதற்கு நேரிணையான வரி நிலுவைகள் எதுவும் நிலுவையில் இல்லாதவிடத்து , 
விண்ணப்பதாரர் தண்டத்தொகையில் நூற்றுக்கு பத்து விழுக்காட்டினையும் 
வட்டித்தொகையில் நூற்றுக்கு இருபத்தைந்து விழுக்காட்டினையும் செலுத்துதல் வேண்டும் ; 
மீதமுள்ள தண்டத்தொகையும் வட்டித்தொகையும் கைவிடப்படுதல் வேண்டும் . 


நிலுவைகளைத் 
தீர்வு செய்தலும் 
சான்றிதழை 
வழங்குதலும் . 


8 . (1) பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , 6 - ஆம் பிரிவின் 
(1 ) ஆம் உட்பிரிவின்படி தீர்மானிக்கப்பட்ட தொகையைச் செலுத்தியது பற்றி பெயர் 
குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , தெளிவுறக் காண்பதன்பேரில் , 
ஆணை ஒன்றின் வாயிலாக , வரி , தண்டத்தொகை அல்லது வட்டித்தொகை நிலுவைகளைத் 
தீர்த்து வைத்தல் வேண்டும் மற்றும் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்தில் 
சான்றிதழ் ஒன்றினை வழங்குதல் வேண்டும் ; மற்றும் அதன்பேரில் அத்தகைய 
விண்ணப்பதாரர் அத்தகைய வரி , தண்டத்தொகை அல்லது வட்டித்தொகை நிலுவையின் 
மீதமுள்ள தொகையைச் செலுத்தும் கடப்பாட்டிலிருந்தும் விடுவிக்கப்படுதல் வேண்டும் . 
ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பொறுத்த அளவில் , தனித்தனியாகச் சான்றிதழை 
வழங்குதல் வேண்டும் . 


(2) பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , எழுத்துருவில் 
பதிவு செய்ய வேண்டிய காரணங்களுக்காக வரி , தண்டத்தொகை அல்லது வட்டித் 
தொகையைத் தீர்வு செய்ய மறுக்கலாம் : 


வரம்புரை : ஆனால் , இந்த உட்பிரிவின்படியான ஆணை எதுவும் , அவ்வாறு ஆணை 
வழங்க மறுத்ததற்கு எதிராகக் காரணம் காட்டுவதற்கு நியாயமானதொரு வாய்ப்பினை அந்த 
விண்ணப்பதாரருக்கு அளிக்காமல் , பிறப்பிக்கப்படுதல் கூடாது . 


( 3 ) இது குறித்து அரசினால் அறிவிக்கை செய்யப்பட்டவாறான அதிகார 
அமைப்பானது , பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பினால் , (1)- ஆம் 
உட்பிரிவின்படியான சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து தொண்ணூறு 
நாட்களுக்குள்ளாக , எந்த நேரத்திலும் பதிவுருவில் பார்த்த மாத்திரத்திலேயே தென்படுகின்ற 
பிழை எதனையும் சரிசெய்து அச்சான்றிதழை மாற்றியமைக்கலாம் : 


வரம்புரை : ஆனால் , விண்ணப்பதாரரை எதிர்மாறாகப் பாதிக்கின்ற அத்தகைய சரி 
செய்தல் ஆணை எதுவும் , அத்தகைய சரி செய்தலுக்கெதிராகக் காரணம் காட்டுமாறு 
நியாயமான வாய்ப்பு ஒன்றினை அந்த விண்ணப்பதாரருக்கு அளிக்காமல் , பிறப்பிக்கப்படுதல் 
கூடாது . 


9 . 8 - ஆம் பிரிவின்படி வழங்கப்பட்ட சான்றிதழ் ஒன்று , அது எந்தத்தீர்வு தொடர்பானதாக தீர்வு செய்யப்பட்ட 
இருக்கின்றதோ , அந்தத் தீர்வைப் பொறுத்த வரையில் அறுதியானதாக இருத்தல் வேண்டும் . 

வழக்குகளை 

மீண்டும் 
அத்தகைய சான்றிதழில் அடங்கிய பொருட்பாடு எதனையும் பொறுத்தவரையில் , மறு ஆய்வு 

தொடர்வதற்குத் 
அல்லது சீராய்வு நடவடிக்கை எதிலுமோ அல்லது தொடர்புடைய சட்டத்தின்படியான பிற தடை . 
நடவடிக்கை எதிலுமோ மீண்டும் விசாரணையைத் தொடங்குதல் கூடாது . 


10 . தொடர்புடைய சட்டத்தின் வகைமுறை எதிலும் மாறாக என்ன அடங்கியிருந்த மேல்முறையீட் 
போதிலும், 8 - ஆம் பிரிவின்படி , சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிற , தொடர்புடைய சட்டத்தின்கீழ் டையும் 

சீராய்வையும் 
வரிக்கணிப்பு அதிகார அமைப்பு அல்லது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு அல்லது 

திரும்பப் 
நேர்விற்கேற்ப சீராய்வு அதிகார அமைப்பிற்கு முன்பாக கால அளவு எதனையும் பொறுத்த 

பெறுதல் 
அளவில் நிலுவையில் உள்ள நடவடிக்கை அல்லது மேல்முறையீடு அல்லது சீராய்வு எதுவும் , 
விண்ணப்பதாரரால் , 5 - ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின்படி விண்ணப்பம் செய்யப்பட்ட 
தேதியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டதாகக் கருதப்படுதல் வேண்டும் . இந்தச் 
சட்டத்தின்படி வரி தண்டத்தொகை அல்லது வட்டித்தொகை ஆகியவற்றின் நிலுவைகளைத் 
தீர்வு செய்வதற்கான விண்ணப்பத்தினைத் தாக்கல் செய்த தேதிக்குப் பின்னர் வரி , 
தண்டத்தொகை அல்லது வட்டித்தொகை ஆகியவற்றின் நிலுவைகளைத் தீர்வு செய்யும் 
காலம் வரையிலும் , செலுத்தப்பட்ட தொகையினைத் திரும்பப் பெறுவதற்கான உரிமை 
கோரிக்கைக்கான விளைவை ஏற்படுத்துகிற வகையில் வரிக் கணிப்பு அதிகார அமைப்பால் 
அல்லது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பால் அல்லது சீராய்வு அதிகார அமைப்பால் 
பிறப்பிக்கப்பட்ட ஆணை எதுவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆகாது . 


11 . அதிகார அமைப்பு எதுவும் , எந்த வரிக்கணிப்பு ஆண்டினைப் பொறுத்த வரையிலும் ஒரு சில 
5 - ஆம் பிரிவின் (3) ஆம் உட்பிரிவின்படி விண்ணப்பத்தின் நகல் ஒன்று பெறப்பட்டுள்ளதோ , 

நேர்வுகளில் 

அதிகார 
அந்த வரிக்கணிப்பு ஆண்டு தொடர்பாக தொடர்புடைய சட்டத்தின்படியான நடவடிக்கை 

அமைப்பானது 
அல்லது மேல்முறையீடு அல்லது சீராய்வு எதனையும் முடிவு செய்வதற்கு முற்படுதல் கூடாது ; 

முடிவு 
செய்வதற்கு 
முற்படுதல் 
கூடாது 

என்பது . 
வரம்புரை : ஆனால் , 8 - ஆம் பிரிவின் (2 )- ஆம் உட்பிரிவின்படி பெயர் குறிப்பிட்டு 
நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒன்றின் மூலமாக 
விண்ண ப்பதாரருக்கு 8 - ஆம் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட சான்றிதழ் ஒன்று 
மறுக்கப்படுமானால் , தொடர்புடைய சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்கிய வகையில் , 
அத்தகைய நடவடிக்கையை அல்லது மேல்முறையீட்டினை அல்லது சீராய்வினை முடிவு 
செய்வதற்கு அத்தகைய அதிகார அமைப்பு முற்படுதல் வேண்டும் . 


12 . (1) 9 - ஆம் பிரிவிலோ அல்லது 10 - ஆம் பிரிவிலோ என்ன அடங்கியிருந்தபோதிலும் , சான்றிதழ் 
முக்கியமான தகவலை அல்லது விவரங்களை மறைத்ததன் மூலமாகவோ , அல்லது சரியற்ற பின்னறவு 
அல்லது பொய்யான தகவலை அல்லது விவரங்களைக் கொடுத்ததன் மூலமாகவோ, 8 - ஆம் 

செய்யப்படுதல் . 
பிரிவின்படி சான்றிதழை விண்ணப்பதாரர் ஒருவர் பெற்றுள்ளார் என்பதாகப் பெயர் 
குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்புக்குத் தோன்றுகிறவிடத்து , அத்தகைய 
சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுக் கால அளவிற்குள் அத்தகைய 
பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அமைப்பானது , எழுத்துருவில் பதிவு செய்யப்பட 
வேண்டிய காரணங்களுக்காகவும் மற்றும் விண்ணப்பதாரருக்கு அதற்குரிய காரணம் 
காட்டுவதற்கு நியாயமான வாய்ப்பு ஒன்றினை வழங்கியதற்குப் பின்னரும் , 8 - ஆம் பிரிவின் 
(1) ஆம் உட்பிரிவின்படி வழங்கப்பட்ட சான்றிதழைப் பின்னறவு செய்யலாம் . 


(2). (1)- ஆம் உட்பிரிவின்படி சான்றிதழ் ஒன்று பின்னறவு செய்யப்பட்டால் அத்தகைய 
சான்றிதழில் அடங்கக்கூடிய , தொடர்புடைய சட்டத்தின்படியான நடவடிக்கை அல்லது 
மேல்முறையீடு அல்லது நேர்விற்கேற்ப சீராய்வானது , 9 - ஆம் பிரிவின் அல்லது 10 - ஆம் 
பிரிவின் வகைமுறைகளில் என்ன இருந்தபோதிலும் , அவ்வாறு பின்னறவு 
செய்யப்பட்டதின் பேரில் , உடனடியாக , உயிர்ப்பிக்கப்படுதல் வேண்டும் . அல்லது பழைய 
நிலைக்கு கொண்டுவரப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய நடவடிக்கை அல்லது 
மேல்முறையீடு அல்லது சீராய்வானது இந்தச் சட்டத்தின்படி அத்தகைய நடவடிக்கை அல்லது 
மேல்முறையீடு அல்லது சீராய்வில் நிலுவையில் உள்ள வரி , தண்டத்தொகை அல்லது 


வட்டித்தொகை நிலுவை குறித்து எப்போதுமே , தீர்வு எதுவும் செய்யப்பட்டிராதது போன்று , 
தொடர்புடைய சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்கிய வகையில் முடிவு 
செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3) . (1) - ஆம் உட்பிரிவிற்கு இணங்கிய வகையில் ஒரு சான்றிதழ் பின்னறவு 
செய்யப்பட்ட நேர்வில் , 6 - ஆம் பிரிவின்படி விண்ணப்பதாரரால் செலுத்தப்பட்ட 
தொகையானது , பின்னறவு செய்யப்பட்ட சான்றிதழின் கால அளவிற்காகத் தொடர்புடைய 
சட்டத்தின்படி செலுத்தத்தக்க தொகைக்கான செலுத்தமாகக் கருதப்படுதல் வேண்டும் . 


தொடர்புடைய 
சட்டத்தின்படி 
அதிகார 
அமைப்பு 
களுக்குத் 
தகவல் 
அனுப்பப்படுதல் 
வேண்டும் 
என்பது . 


13 . தொடர்புடைய சட்டத்தின்படி விண்ணப்பதாரரின் மீது அப்போதைக்கு அதிகார வரம்பு 
பெற்றுள்ள தொடர்புடைய சட்டத்தின்கீழ் அமைந்த வரிக்கணிப்பு அதிகார அமைப்பு அல்லது 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு அல்லது நேர்விற்கேற்ப சீராய்வு அதிகார அமைப்புக்கு , 
பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார அமைப்பானது , 


( a ) 5 - ஆம் பிரிவின்படி விண்ணப்பதாரர் ஒருவரால் விண்ணப்பம் ஒன்று 
செய்யப்பட்டது என்ற விவரத்தை ; 


( b ) 8 - ஆம் பிரிவின்படி பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட அதிகார 
அமைப்பினால் ஆணை எதுவும் பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை ; 


( c) 12- ஆம் பிரிவின்படி சான்றிதழ் எதுவும் பின்னறவு செய்யப்பட்டது என்பதான 
விவரத்தை ; மற்றும் 


( d ) அது தேவையானதெனக் கருதக்கூடிய அத்தகைய பிற பொருட்பாடுகளை; 


வகுத்துரைக்கப்படக்கூடிய படிவத்திலும் வகுத்துரைக்கப் படக்கூடிய முறையிலும் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய கால அளவிற்குள்ளாகவும் தெரிவித்தல் வேண்டும் . 


இடர்ப்பாடுகளை 14 . இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடு ஏதேனும் 
நீக்குவதற்கான | எழுமானால் , அரசானது இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாத வகையில் 
அதிகாரம் . 

ஆணை ஒன்றின் வாயிலாக அந்த இடர்ப்பாட்டினை நீக்கலாம் : 


வரம்புரை : ஆனால் , இந்தச் சட்டமானது நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து 
ஓராண்டு முடிவடைந்ததற்குப் பின்னர் அத்தகைய ஆணை எதுவும் பிறப்பிக்கப்படுதல் 
கூடாது . 


விதிகளைச் 


கான 


அதிகாரம் . 


15 . (1) அரசானது , ஒரு முன்தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையிலோ அல்லது 
இனி வரும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையிலோ இந்தச் சட்டத்தின் 
நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக விதிகளைச் செய்யலாம் . 

(2) ( a ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகள் அனைத்தும் 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் . மற்றும் அவை குறிப்பிட்டதொரு 
நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தால் 
அன்றி , அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( b ) இந்தச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் அனைத்தும் , அவை 
குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என்று வெளிப்படையாகத் 
தெரிவிக்கப்பட்டிருந்தால் அன்றி , அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


( 3 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி ஒவ்வொன்றும் , பிறப்பிக்கப்பட்ட 
அறிவிக்கை ஒவ்வொன்றும் மற்றும் 14 - ஆம் பிரிவின்படி செய்யப்பட்ட ஆணை ஒவ்வொன்றும் , 
அது அவ்வாறு செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் , சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் ; மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட கூட்டத்தொடர் 
அல்லது அதனையடுத்த கூட்டத் தொடர் முடிவடைவதற்கு முன்னர் அத்தகைய விதி , அல்லது 
அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் எதனையும் சட்டமன்றப் பேரவையானது 


செய்யுமாயின் அல்லது அத்தகைய விதியோ அல்லது அறிவிக்கையோ அல்லது ஆணையோ 
செய்யப்படுதலோ அல்லது பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப் பேரவை முடிவு 
செய்யுமாயின் , அதன்பின்பு அந்த விதியானது , அல்லது அறிவிக்கையானது அல்லது 
ஆணையானது அதன் பின்னர் அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் ; அல்லது , நேர்விற்கேற்ப, செயல்வடிவம் பெறாது போதல் 
வேண்டும் . எனினும் , அவ்வாறான மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதியின்படி , 
அல்லது அறிவிக்கையின்படி அல்லது ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் 
ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் ஊறின்றி இருத்தல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


